மெய்கண்டார்‌ கழக வெளியிடு--௪௨ 


உ 
சிவமயம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 


சித்தாந்தவுத்தியார்‌ 


ஆசிரியர்‌; 
சென்னை, களை, 
வைதிக சைவசித்தாந்த சண்டமாருதம்‌ 
ரய சோமச௪ந்தர நாயகரவர்கள்‌. 


முன்னுரை, தலைப்புக்கள்‌; 
1 கழக ஆசிரியர்‌, ச,த. காற்‌. தசகாமணி 
திக வக்கிர வேல்‌ முதலியார்‌ BAL அ அவர்கள்‌. 


விரோதி 95-௧௨ 


8/2 
உ 
முன்னுரை 
(காஞ்சிபுரம்‌ மெய்கண்டார்‌ கழக ஆசிரியர்‌ 


சித்தாந்தரிகாமணி உயர்சைவத்திருவாளர்‌ 
க. வச்சிரவேல்‌ முதலியார்‌ 8.4... அவர்கள்‌) 


“சித்தாந்தவுந்தியார்‌!' என்பது வைதிக சைவ 
சண்டமாருதம்‌ ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர நாயகர்‌ அவர்‌ 
களால்‌ இயற்றப்பட்டது; கடவுள்‌, உயிர்‌, தளை என்‌ 
னும்‌ முப்பொருளியல்புகளும்‌, அவற்றுள்‌ உயிர்க்கு 
"உரிய பிறப்பு வீடுகளும்‌ அவற்றின்‌ காரணங்களும்‌ 
ஆயவற்றின்‌ முடி.நிலை முடிபாகிய சித்தாந்த ஞானத்‌ 
தைத்‌ தெளிய உணர்த்துவது; நூற்றெட்டுக்‌ கலித்‌ 
தாழிசைகளாலாயது. 


சென்ற நாரற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌, மாயா 
வாத ஒரறுபொருட்கொள்கையினராலும்‌, சிவதூட்‌ 
ணமே பூடணமெனக்கொண்ட ஒரு சிலப்‌ புது 
வைணவராலும்‌, மெய்யுணர்வின்‌ வரம்பாய்‌ நின்ற 
தஇராஞானசம்பம்தமூர்‌ததி நாயனார்‌ முதலிய அருட்‌ 
டிருவாளர்களால்‌ விளக்கப்பெற்றுப்‌ பண்டைத்‌ 
தமிழ்‌ மெயம்ந்கெறியும்‌ ஆரியத்தின்‌ பயனுமாய்‌ 
அமைந்த ஈறில்‌ பெருஞ்‌ சிவநெறிக்கு, வினைந்த 
இடையூறுகள்‌ பல; அவற்றைத்‌ திருஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌ இருவடியே துணையெனப்பற்றி நின்று, 
பரபக்க கண்டனமும்‌ சுபக்கத்தாபனமும்‌ செய்யும்‌ 
உரையும்‌ பாட்டும்‌ ஆய பல நூல்களை இயற்றி வெளி 
யிட்டும்‌,விவாதங்கள்செய்தும்‌,விரிவரைகள்‌ செயதும்‌ 
களைந்தெறிங்து, திதகற்றி ஈன்மையைப்பெருக்கிய 
பெருமை அருட்டிருவாளர்‌ நாயகர்‌ அவர்களுக்கு 
உரியது, 


௫ 


அத்தகு பெரியோர்‌ இயற்றியருளிய இவ்வினிய 
நூலால்‌ யாம்‌ அறியலுனும்‌ உண்மைகள்‌: 


(0) எனைச்சமய முடிபுகளெல்லாம்‌ முதற்கண்‌ 
உண்மையாகத்‌ தோன்‌ றி, ஆராய்ச்சி அனுபூதி என்‌ 
னும்‌ இத்துறம்பற்றி உணரலுறும்‌ போது பொய்‌ 
யாய்‌ மறுக்கப்பட்டொழிதலின்‌ பூருவபக்கம்‌ (முன்‌ 
னர்த்தோன்றும்‌ கொள்கை) எனப்படும்‌; சைவ 
சமயமுடிபுகள்‌ அங்கனம்‌ மறுக்கப்படுதலின்‌ றி முடி 
நிலை முடிபாய்‌ நிலையுறுதல்‌ பற்றிச்‌ சித்தாந்தம்‌ 
(பெறப்பட்ட முடிபு அல்லது முடிந்தமுடிபு) எனப்‌ 
படும்‌--(உந்.தி ௦௬.) 


(4)_ ஆரியமொழியினெழுந்‌த பழஞ்‌ செய்யுட்‌ 
களின்‌ தொகுதி பூருவம்‌ (முன்பாகம்‌), உத்தரம்‌ (பின்‌ 
பாகம்‌) என இரண்டு பாகமாக வைத்து ஆராயப்‌ 
படும்‌; அவற்னுள்‌ முன்னையது வேதம்‌ எனவும்‌, 
பின்னையது வேதாந்தம்‌ எனவும்‌ வழங்கும்‌. யான்‌” 
£யான்‌' என முனை தீதுகிற்கும்‌ ஆன்மா,த்‌ தனக்கு 
அலனியாமியாயுள்ன பரமான மாவாகிய சிவத்தை 
வேறற நின்று உணர்ந்து, தன்‌ முனைப்பறச்சிவமே 
யாய்‌ நிற்றலே வேதாந்தம்‌” எனப்படும்‌ உபடிடதய்‌ 
களில்‌ முடித்து உணர்த்தப்படும்‌ மேலானபயன ; 
அது “சிவோகம்‌” பரவனையானெய்‌ துவது; அதனை 
விடுத்து “அகமபிரமாஸ்மி'' (கான்‌ பிரமமாகன்றேன்‌) 
எனத தன்னை முன்னர்‌ எண்ணி முனைத்து நிற்றல்‌ 
அகங்காரமாகிய பசுஞானமேயாம்‌. (உற்தி ம௫, மடு 
2௧-௨௨.) 


(ரந) பொன்னணியாகிய காரியததிற்குப்‌ 
பொன்முதற்‌ காரணம்‌; பொற்கொல்லன்‌ நிமித்த 
காரணம்‌; அவனுக்குத்‌ துணையாயுள்ள கருவிகள்‌ 


ட்‌ 27/2 


துணைக்காசணம்‌--இங்ஙகனம்‌ காரியந்தோறும்‌ கார 
ணம்‌ மூன்றுள. இவ்வாறே, உலகத்திற்கு முதற 
காரணம்‌ மாயை; (சிறந்த) நிமித்தகாரணம்‌ கடவுள்‌; 
துணைககாரணம அக்கடவுளது வல்லமையாகிய 
சத்தி என உணர்தல்‌ மெய்யுணர்வாம்‌; வேறு வகை 
யாகப்‌ பிறழ உணரும்‌ உணர்வு அபாகஞான மேய்‌ 
(உந்தி ௨௩-௩௦.) 


(9) முதற்பொருளாகிய சிவம்‌ தானே அறியும்‌ 
சத்துப்பொருள்‌ (அறிவுடைப்பொரறாள்‌); உயிர்‌ 
அறிவிக்க அறியும்‌ சித்துப்பொருள; மாயையும்‌ 
மாயாகாரியமும்‌ அறிவில்லாத சடப்பொருள்‌ ஆக 
லின்‌, சிவம்‌ முதற்காரணமாக, அதினின்று உயிர்‌ 
தோன்றும்‌ என்றாவது, மாயையும்‌ rss 
தோன்றும்‌ என்றாவது கூறுதல்‌ பொருத்தமன்று: 
அன்றியும்‌ ஒழுங்கும்‌ பிறழா நிகழ்ச்சியும்‌ உடைய 
தாய்‌, யாவர்க்கும்‌ ஒருபடித்தாய்‌ உளதென்று 

7 அறியப்படும உலகை இலதென்று பேசும்‌ பேச்சு 
உண்மை குறித்தகன்று: வேகம்‌ உலக இருட்டிக்‌ 
கிரமம்‌ முதலிய கூறலின்‌. அதற்கு உலகை உள்‌ 
பொருளெனக்கோடலே கருத்தாம்‌. கலில்‌ புதி 
பரு. பாசம்‌'எனப்பகர்‌ மூன்றிற்‌--பதியினப்‌ போற்பசு 
பாசம்‌ ௮காத' என்றருளிசசெய்க இருஹலர்‌ முத 
லாயினார்‌ அறிவுறுத தஞானமே ஞானம்‌; அல்லாதார்‌ 
உரைப்பன .சேரம்பேறிஞானம்‌. (உந்தி ௩௦--௩௪,) 


(0. “அதிவைகம்‌” என வேதத்தின்‌ எழுந்த 
சொல்லின்‌ பொருள்‌ பிரிப்பின்‌ நிகிற்றல்‌ (அகக்யம்‌) 
எனபதே; அதனை ஏகம்‌ என்னும்‌ சொல்லின பிரதி 


பதமாகக்கொள்ளுதல்‌ இருவருள்‌ பெருத மூகர்‌ 
செயலேயாம்‌ (உறந்்‌தி௩௭-௩௫.) 


ர 


7) உடலின்கண்‌ தோன்றும்‌ அறிவு உடலின்‌ 
ரர ரகக்‌, அஃது ௨ உடவழியின்‌ உ டனழியும்‌ 
என்னும்‌ நாத்திகவாதம்‌ தவறே; அறிவு உடல்‌ 
வளர்ச்சிக்குச்சார்பாய்‌ உடலைப்பற்றியுள்ள நித்தியப்‌ 
பொருள்‌: ஆயினும்‌ பகல்‌ பேருணர்‌ 
வடைய முதற்பெொருளாகாது: உயிர்க்கு உடம்பின்‌ 
வழிவரும்‌ இனக தஅனபங்கள்‌ அதனால்‌ செய்யப்படும்‌ 
நல்வினை இவினைக்கு ஈடாய்‌ முதல்வனால்‌ தரப்பட்டு 
வருவன (உந்தி ௪௨-௪௮. 


(vi) * 'அசும்பி! 9ரமம்‌”” என்னும்‌ மாயாவாதஇகள்‌ 
பிரமத்தில்‌ ௨ உலகக்கதோன்றும்‌ என்றலின்‌, சத்தில்‌ 
அசத்துத்‌ தோன்றும்‌ என்றாராயிற்று: இனி, 
நரக இகர, பூதகாரியமாகிய உடமபின்குணமே உயிர்‌ 
என்றலின்‌, அசத்தில்‌ சகி த சோன்னும்‌ என்றா 
சாயிற்று: இவ்வி ருவரும்‌ முப்‌ பான்‌ உண்மை 
கொள்ளாது, முறையே பிரமம்‌ ஒன்றே உளதென 
வும்‌, உலகம்‌ ஒன்றேயுளதெனவும்‌ சொல்லி, எனைய 
வற்றை மனுத்தலின்‌ ஒருபொருட்‌ கொள்கையினரே. 
ஆகலின்‌, இவர்கள்‌ அண்ணன்‌ தம்பி எனவே 
கொள்ளற்பாலர்‌. (உந்தி ௫௨௬-௫௧). 


(vii) சிவபிரானுக்குப்‌ பிறப்பிறப்பு யாண்டும்‌ 
5 எவ்வகையானும்‌ பேசப்படாமையானும்‌, அவரை 
வழி பல்ல துன்‌ ஒருவரும்‌ இல்லையாகலானும்‌ அவர்‌ 
தருவதே. உயிர்கட்கு நாயகராகிய பசுபதி; ஏனைய 
ரெல்லோரும்‌ உயிர்க ளென்பது வேதப்பொருள்‌ 
விளக்கும்‌ புராணங்களான்‌ உணரலாகும்‌. (உந்தி 
௫௪-௫௨.) 


(5) ,இருகீறுவ்‌ கண்டிகையும்‌ வைதிக சன்னங்‌ 
களாம்‌; அவற்றை விதிப்படி அணிதல்‌ வேண்‌ டும்‌ 


oT 


வேதத்தில்‌ உள்ள விதிகளை அதநுட்டிக்குமாறு 
விளக்குவன சிவாகமங்களேயாகலின்‌, அவை வேத 
பாடியம்‌ என்று உணரப்படும்‌: அங்ஙனம்‌ உணர்ந்து 
ஒழுகாமை அவைதிகமாம்‌ (உந்தி ௫௨௪௯௧௮௩) 


0 காயத்திரி மந்திரத்திலுள்ள “பர்கஸ்‌'' 
என்னும்‌ சொற்பொருளாகிய “ஒளி' 'சிவசத்தி'யே 
யாம்‌, ஓங்காரவாச்சியன்‌ சிவபிரானே, அவனே 
எழு, சீதுக்களின்‌ அகரம்போல யாண்டும்‌ நிறைந்‌ 
துள்ள இறைவன்‌. (உந்தி ௮௪--௮௪,) 


(௨) சிவபூசை செய்வார்க்கே பிறப்பு அணும்‌; 
திருமால்‌, பிரமன்‌ முதலாயினோரும்‌. வெபூசையுடை 
யவரே.. (உந்தி ௮௮-௧௨.) என்பவும்‌ பிறவுமாம்‌, 


இத்துணை விழுப்பொருள்களை எளிய இனிய 
கடையில்‌ தெளிய உணர்த்த இன்புறுகுதும்‌ இக்‌ 
தால்‌ யாவராலும்‌ மனப்பாடம்‌ செய்தற்கு உரிய 
தாகலின்‌, இது மூன்றும்‌ பதிப்பாக நமது மெய்கண்‌ 
டார்‌ கழகத்தின்‌ சார்பில்‌ வெளிவருகின்றது. திரு 
வருள்‌ விழைவோர்‌ யாவரும்‌ ஓதி உணர்ந்து பயன்‌ 
கொள்ளுமாறு ஆல்கிழ்லமாந்‌ த அவிர்சடைக்‌ 
கடவுள்‌ அருள்புரிக!. 


வாழ்க சிவநெறி ! வாழ்க தமிழ்மொழி !! 


மார்கழி ௧௫, ௭௨௭, இங்ஙனம்‌, 


காஞ்சிபுரம்‌. 1 க. வச்சிரவேல்‌ முதலியார்‌. 


உ 
சிவமயம்‌ 
அருச்சித்றம்பலம்‌ 
மெய்கண்டதாதன்‌ விரைகழல்‌ வெல்க 


பதிப்புரை 

பொய்ய த்தையும்‌ விட்டவர்‌ புந்தியுள்‌ 

மெய்ய னைச்சுடர்‌ வெண்மழு வேந்திய 

கைய னைக்கச்‌ிி ஏகம்பம்‌ மேவிய 

ஐய னஊைத்தொழு வார்க்லெலை அல்லலே. 

இருச்சிற்றம்பலம்‌, 

சிந்தாந்தசைவச்‌ செந்கெறியை மக்கள்‌ எளிய 
முறையிற்பமின்று இன்புறவேண்டுமென்ற நல்ல 
உள்ளத்தால்‌, சென்னை, சூள்‌ வைதிக சைவ இத்‌ 
தாந்த சண்டமாருதம்‌ உயர்திரு. சோமசுந்தர நாயக 
ரவர்கள்‌ “சித்தாந்த உந்தியார்‌' எனப்‌ பெயரிய 
வருணம்‌ நூலை இயற்றியிருக்கின்றனர்‌. இம்‌ நூலை 
முதற்பதிப்பாக, பல்லவபுரத்‌ தன்பர்களும்‌ இரண்‌ 
டாம்‌ பதிப்பாக, 16-2-1881-ல்‌ இரிசிரபுரம்‌ சைவ 
சமாச,த்தாரும்‌ ப.திப்பி த.இருக்கின்‌ றனர்‌, இந்நூல்‌ 
இப்போது கிடைப்பகரிகாக இருத்தலால்‌ கழகச்‌ 
சார்பில்‌ அசட்டு வெளியிடப்‌ பெறுகின்றது. 

இந்நூலின்‌ முழுவதினுமுள்ள அரிய கருத்துக்‌ 
களை எளிய முறையில்‌ யாவரும்‌ அறிந்தின்புஅும்‌ 
வகை சிறந்த முன்னுரை, தலைப்புக்களை அன்புட 
னளித்துதவிய நமது கழக ஆசிரியர்‌, சித்தாந்த 
சிகாமணி இரு. க. வச்சிரவேல்‌ முதலியார்‌ ஒ A., ட. 7. 
அவர்களுக்கும்‌ இதனை அச்சிடுவகற்கான பொருளை 

மனமுவம்தனித்த கொத்தமங்கலம்‌, சித்தாந்தசைவசு 

செல்வர்‌ உயர்‌ தரு. தெ. பழ. சித. சதாசிவச்‌ செட்டியா 
ரவர்களுக்கும்‌ என து அன்பார்ந்த நன்றி உரித்தாகுக. 

இந்நூல்‌ இனிதுமுடிக்து வெளிவர இன்னருள்‌ 
புகிக்ததிருவேகழ்பநாதன்‌ இருவடிகளை இறைஞ்சுகிறேன்‌ 


கரஞ்சிபுரம்‌, திரு. வீ. திருஞானசம்பந்தன்‌; 


விரோதி இதை ௧௨ செயலாளன்‌, மெய்கண்டார்‌ கழகம்‌, 


உ 
சிவமயம்‌ 


இருச்சிற்றம்பலம்‌ 


சித்தாந்தவுந்தியார்‌. 
55226௪ 
கடவுள்‌ வாழ்த்து. 


கல்லால்‌ நிழன்மலை வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமல ருந்தீபற 


போற்றிக்‌ துதிப்பாமென்‌ அுந்திபற, 


கம்தன்‌ திருத்தணி காசல மேவிய 
சுந்தரன்‌ பாலடைமக்‌ துந்தீபற 
சுகம்பெறு வாமுவம்‌ துக்தீபற, 


அம்பலத்‌ தாடு மழக னடிமலர்‌ 
கும்பிடப்‌ பெற்றாமென்‌ அந்தீபற 
கூற்றைக்‌ கடந்தாமென்‌ அுந்திபற. . 


தேவி யுமையுல சன்றபி ராட்டிகம்‌ 
ஆவி யெனும்படி யுக்தீபற 

அகலா அருள்வியம்‌ அந்தீபற, 
ஞானசம்‌ பந்த னடிமலர்ப்‌ பத்தியஞ்‌ 


ஞானம கற்றுமென்‌ அுந்தீபற 
நம்பெரு வாழ்வர்மென்‌ அரந்திபற. 


(௪) 


©) 


(ற 


(2) 


(௫) 


டு சித்தா த்தவுத்தியார்‌ 
நால்வர்‌ வாழ்த்து 


காவர செம்மை கயக்தரு ளாரிய 
சாவரென்‌ ஜேமஇழ்க்‌ துந்திபற 
அவாடிக்‌ கன்புசெய்‌ துகத்திபற. (௬) 


வன்றொண்டர்‌ பாதம்‌ வழுத்து மடியர்தம்‌ 
பின்றொண்டு செய்வாமென்‌ அுந்திபற 
பெற்றும்‌ பெருமையென்‌ அுக்திபற. (௭) 


மாணிக்க வாசக னார்மலர்ப்‌ பாதகம்‌ 

மாணிப்பொன்‌ னாகுமென்‌ றுந்தீபற 

அருள்வழி காட்டுமென்‌ அுந்திபற. (௮) 
நாயன்மார்‌ வாழ்த்து 

அறுபத்து மூவ ரடிமலர்‌ வாழ்த்திடிற்‌ 

பெறுமுத்தி வேறிலை யுக்தீபற 

பேறது வாகுமென்‌ றுந்தீபற. (௯) 


_ சந்தானகுரவர்‌ வாழ்த்து 
மெய்கண்டான்‌ சம்ததி மேவினர்க்‌ கேயிவண்‌ 
உய்வுண்டா மென்றுணர்ச்‌ துந்திபற 
உண்மை கிலயமென்‌ அரந்தீபற. (௧௦) 


அருணந்தி யார்பத மன்புசெய்‌ தேத்தில்கம்‌ 
இருணக்தி மாயுமென்‌ றுந்தீபற 
எங்குரு காதரென்‌ றுந்தீபற. (௧௧) 


சத்தரந்தவுந்தியார்‌ கக 


- மறைஞான சம்பந்தர்‌ மாணடி வாழ்த்துனர்க்‌ 
கிறைஞான மெய்துமென்‌ அுக்தீபற 
எல்லா முணர்ம்தாரென்‌ றுந்தீபற, (௧௨) 


போற்றும்‌ உமாபதிப்‌ புங்கவர்‌ போதமிங்‌ 
கேற்றுஞ்‌: சிவனிடத்‌ துந்திபற 
எல்லா வுயிரையு முந்தீபற, (௬௩) 


சித்தாந்தஞான முதலாசிரியன்‌ வாழ்த்து 
சீகண்ட தேசிகன்‌ சேவடிக்‌ கன்புசெய்‌ 
தேகண்ட வாழ்விதென்‌ அுந்தீபற 
எலா அறுகா னில்லையென்‌ அம்தீபற. (௧௪) 


சித்தாந்த ஞானத்தின்‌ இன்றியமையாமை 
நானில்லை யென்னு நயங்கண்‌ டறியார்மற்‌ 
அரணில்லை யேபெற்றிங்‌ குர்தீபற 
உழல்வரெம்‌ ஈாளுமென்‌ அுக்தீபற. (௪௫) 


நூற்‌ பெயர்‌ ்‌ 
சித்தார்த ஞானம்‌ தெளிய வுணர்த்தலாற்‌ 
சித்தாந்த வும்தியென்‌ றுந்தீபற 
செப்புமிம்‌ நூற்பெய ருந்தீபற, . (௧௯) 


“சித்தாந்தம்‌” என்னும்‌ சொற்பொருட்காரணம்‌ 
எல்லா மதங்களும்‌ பூரூவ மாகையால்‌ 
சொல்வார்சிக்‌ காந்தமென்‌ அந்தீபற 
சொற்பொருள்‌ தேர்ந்தாரென்‌ அந்தீபற. (௧௭ 


௧௨... சித்தரத்தவுத்தியார்‌ 
வழிபடுதெய்வ வணக்கம்‌ 
காழியில்‌ வக்தருள்‌ கண்மணி யாகுகம்‌ 
வாழ்வருள்‌ பெற்றோமென்‌ அம்தீபற 
வரவுபோக்‌ கற்றாமென்‌ றுக்தீபற. (௧௮) 
வேதாந்தப்பயன்‌ சித்தாந்தமெனல்‌ 
வேதாம்த ஞான விழுப்பொருள்‌ கற்றவர்‌ 


நாதாம்தங்‌ கண்டாரென்‌ அுந்தீபற 
நாமவர்க காட்பட்டோ மும்தீபற, (௧௯) 


சித்தார்த ஞானஞ்‌ சிவோகம்பா விக்கவே 
சித்தாக்தஞ்‌ செய்யுமென்‌ அுக்தீபற 
சிவமேகா மானோமென்‌ றுந்தீபற. (௨௦) 


வேதாம்த.சித்தார்த வேற்றுமை காண்பவர்‌ 
பேதாம்தப்‌ பேயரென்‌ றுக்தீபற ள்‌ 
பெரியோர்‌ அணிபிதென்‌ றுந்தீபற, (௨௧) 


எல்லாஞ்‌ சிவமென்‌ நியம்பும்வே தத்துண்மை 
கல்லார்‌ கயவரென்‌ அு.ந்தீபற 
கற்பர்வே மாகவே யும்தீபற., (௨௨) 


முவகைக்‌ காரணம்‌ 


காரணம்‌ பொன்னதிற்‌ காரியம்‌ பூடணம்‌ 
ஆரணங்‌ கூறுமென்‌ றுந்தீபற 
அஅபூதி யாகுமென்‌ றுந்தீபற. (௨௩) 


சித்தாந்தவுந்தியார்‌ ௬௩ 


காரண மூவகை பொன்முகற்‌ காரணம்‌ 
பூரணல்‌ சொல்வகை யும்தீபற 
புதல்வா மிரண்டுவே ஹும்தீபற. . (௨௪) 


கம்மிய னோடு கருவி கிமித்தமுஞ்‌ 
செம்மைத்‌ துணையுமென்‌ அுந்தீபற 
சேரும்‌ பரிசிதென்‌ அர்தீபற. (௨௫) 


இம்முறை யன்‌ றி யியம்புவர்‌ பித்தர்வே 
றம்முறை கேளாமென்‌ அுந்தீபற 
ஆபாச ஞானமென்‌ றுந்தீபற, (௨௬) 


உலகின்‌ முதற்காரணம்‌ மாயை 


நிமித்தகாரணம்‌ சிலமுதல்‌ துஸைக்காரணம்‌ சிவசத்தி 


மாயை முதற்பரன்‌ மாணு நிமித்தமில்‌ 
காயும்‌ துணேசத்தி யும்‌தீபற 
ஆகு முலகமென்‌ அதந்தீபற. (௨௭) 


கம்மிய னோடு கருவிபொன்‌ மூன்றுமொன்‌ 
றெம்முறை கொள்வதென்‌ அஅுந்திபுற 
எம்மத மேற்குமீ துந்தீபற, (௨௮) 


கம்மிய னாகான்‌ கருவியும்‌ பொன்னுமற்‌ 
றிம்முறை யாகாவென்‌ ஹுந்த்ப்ற 
இரண்டு மொருமுத இம்தீபற, (௨௯) 


௫ சித்தாந்தவுந்தியார்‌ 


கம்மியன்‌ பாற்பொன்னை யன்‌ றியோர்‌ பூடணம்‌ 


செம்மை கொளரமைதேதர்ச்‌ தந்தீபற 
சிவன்செயல்‌ போற்றுவா முந்தீபற, 


பிரம முதற்காரண வாதமறுப்பு 


செவெனுயர்‌ த்திவல்‌ றன்னி லலகசித்‌ 
தெவனுதி யாகிற்கு முந்தீபற 
ஏற்குமா மாயையி லுக்தீபற, 


சிவனுயி ராகா னிவன்‌ சிவ னாகான்மற்‌ 
நிவராவ தெப்படி யும்தீபற 
இல்லா வுலகமென்‌ அந்தீபற. 


உலகமில்‌ லாத நிலைமை விகாரத்தால்‌ 


நிலவு மதிசய முந்தீபற 
தத நீணர்தியென்‌ அந்தீபற. 


தனிய முதற்காரண வாதமறுப்பு 


(௩௦) 


(௩௪) 


(௩௨) 


(௩௩) 


இல்லா வுலகமில்‌ லாமைகொண டெய்துமென்‌ 


அல்லாசம்‌ பேசுவ ரும்தீபற 
ஊகமில்‌ லாமைதேர்ம்‌ துந்தீபற, 


(௩௪) 


இல்லா வொருபொரு த அ த 


சொல்லாகிற்‌ குமதி யும்‌ தீபற 
சோம்பேறி ஞானமென்‌ அந்தீபற, 


(௩௫) 


சத்தரத்தவுத்தியார்‌ கடு 
பதி பச பாசமூன்றும்‌ அநாதி நித்தியப்‌ பொருள்கள்‌ 
- பாசம்‌ பசுபதி யாகுமிம்‌ மூல்றுகாம்‌ 
பேடி லராதியென்‌ றுந்தீபற 
பெரியோர்சொல்‌ வார்பய னுந்திபற,. (௩௬) 


அத்துவித இயல்பு 
ஏகமென்‌ பார்சில ரத்துவி தப்பொருள்‌ 
மூகரற்‌ றாரரு ளுக்தீபற 
முற்றும்‌ விரோதமென்‌ அந்தீபற. (௩௭) 


ஒன்றற்‌ நிரண்டற்்‌ அபயமு மற்றத்‌ 
_றொன்றுதல்‌ கூர்க்துண ருந்தீபற 
உயரத்து விதமென்‌ அமந்தீபற. ' (௩௮) 


வழியடுதெய்வ வனக்கம்‌ 
மாலுக்‌ கரன்வடி வந்தரு கேசிகன்‌ 
காலுக்‌ கபயமென்‌ றுந்தீபற 
கலிஈசை தீர்க்தோமென்‌ அந்தீபற. (௩௯) 


சித்தாந்த சாத்திரங்கள்‌ 
உர்திசங்‌ கற்ப முயர்போத மாதிகள்‌ 
இந்தித்‌ துணர்வாமென்‌ அமந்தீபற 
சித்தாந்த நால்களென்‌ அந்தீபற (௪௦) 


பதிஞான நூல்க ஏிவையன்‌ றி வேறுதுர்க்‌ . 
கதிஞான நால்களென்‌ அம்தீபற 
கட்டற விட்டோமென்‌ அந்தீபற. (௫௧) 


கக சித்தரந்தவுந்தியார்‌ 


நாத்திகவாத மறுப்பு 
நாத்திகம்‌ பேசி நலிந்துழன்‌ மூடரைப்‌ 
பார்த்தலும்‌ தோடமென்‌ அக்தீபற 
பழக்கங்‌ கொடியதென்‌ அம்தீபற. (௫௨) 
தேகஞ்‌ சடமதிற்‌ சேர்குண முஞ்சட 
மாகும தாலமி ர௬ுந்திபற 
அக்குண மாகாதென்‌ அம்தீபற, (௪௩) 
இத்துயி ராகும்‌ தெளிவுடை யார்க்கது 
சத்தா மொருமுத லுந்திபற 
தலைவனு மாகாதென்‌ அட்தீபற, (௪௫௪) 
தலைவ னிவற்றில்வே மாடி யிரண்டையும்‌ 
அலைவறச்‌ செய்வானென்‌ அுந்திபற 
அவ்வப்‌ பரிசறிம்‌ துத்திபற. (௪ 


[5] 


பூதன்‌ சடமாத லாலதன்‌ காரிய 

பேதங்கள்‌ தோன்றாவென்‌ அம்தீபற 

பெரியோன்‌ சிவனன்றியும்தீபற. (௫௬) 

செய்பவ ரின்‌ றியோர்‌ செய்வினை யின்றெனும்‌ 

தெய்வ வுரைதெளிம்‌ தந்தீபற 

சிவனருள்‌ சேருமென்‌ அந்தீபற, (௪௭) 
நாத்திகரும்‌ அகம்‌ பிரமவாதிகளும்‌ பங்காளிகள்‌ எனல்‌ 

சத்தில்‌ அசத்தும்‌ ௮௪த்தினிற்‌ சத்துமிங்‌ 

கெத்திறம்‌ தோன்றுமென்‌ அமந்தீபற . 

இயம்புவ தேலாதென்‌ முமந்தீபற, (௪௮) 


சத்தாத்தவுந்தியார்‌ 


சத்தில்‌ அ௪த்துரை செய்வா ரகம்பிர 
மத்தருன்‌,ம்த்தரென்‌ அுந்தீபற 
வஞ்சகப்‌ பித்தரென்‌ அுந்தீபற, 


ஓதும்‌ அசத்தி லுயர்சக்‌ துதிக்குமென்‌ 
றோதுவர்‌ நாத்திக ரும்தீபற 
ஊக மிழம்காரென்‌ அுந்திபற,. - 
நாத்திகப்‌ புல்லருண்‌ ணணி ஈலம்பெற 
மாத்திரை யொன்றினு ஞந்திபற 
வகுத்தனம்‌ போதமென்‌ அுக்தீபற, 


வழிபடு தெய்வ வணக்கம்‌ 
சைவ சிகாமணி சம்பந்த தேசிகன்‌ 


உய்வழி காட்டினா னுந்தீபற 
ஒப்பில்‌ கருணேயென்‌ அந்திபற, 


சிவபிரானே முதல்வனெனல்‌ 


காரண னாதி பசுக்களை மேய்ப்பவன்‌ 
காரண னாகுமென்‌ அும்தீபற 
கருதற்‌ இனியானென்‌ அந்திபற. 


வேதத்தி லப்பசுக்‌ கூட்டத்தை யாள்பதி 
மாதுக்‌ குகந்தானென்‌ அர்திபற 
வம்தித்‌ துரைக்குமென்‌ அம்தீபற. 


DOT 


(௪௯) 


(௫௦) 


(௫௨) 


௧௮ - சத்தாந்தவுந்தியார்‌ 
உயிர்களைத்‌ தெய்வமெனக்கொண்டு வழிபடுதல்‌ இழுக்கெனல்‌ 


பாசத்தின்‌ மூழ்கும்‌ பசுக்களைத்‌ தெய்வமென 
~றேசெத்‌ தொழிவரென்‌ றுந்தீபற 
எப்படி. உய்வரென்‌ அம்தீபற. (௫௫) 


பிருக்தை இறந்த க 2ராதனம்‌ 
புரிந்தவன்‌ தேவென்ப துந்தீபற 
பொருக்துவ தெப்படி யும்தீபற. (௫௬௯) 


சிவபிரான்‌ முதன்மையை அவன்றன்‌ அணிகளாலும்‌ 
புராணத்தாலும்‌ நிறுவுதல்‌ 


சிங்க வுரியையும்‌ மாலய னென்பையும்‌ 
மங்கை பங்காளனன்‌ அுந்தீபற 
வாங்கித்‌ தரித்தானென்‌ துக்தீபற. (௫௭) 


கரியவன்‌ செக்நீர்‌ கபாலத்திற்‌ கொண்டுகம்‌ 
பெரியவன்‌ தோன்றுத லுகந்தீபற 
பேசித்‌ அதிப்பாமென்‌ அுந்தீபற. (௫௮) 


பொய்த்தேவு பேசிப்‌ புலம்பு மவலர்தம்‌ 
பற்றேதும்‌ வேண்டாமென்‌ மும்தீபற 
பற்றிடிற்‌ பாவமென்‌ றுந்தீபற. (௫௯) 
மாயவன்‌ தேவெனின்‌ பம கப்ப பக்கல்சார்த்‌ 


தாயதன்‌ கண்ணீடம்‌ துந்திபற 
அர்ச்சித்த தென்கொலென்‌ அம்‌்பற. (௬௦) 


சித்தாந்தவுத்தியார்‌ ௧௯ 


கண்ணிடம்‌ தர்ச்சித்த காரணத்‌ தாலவன்‌ 
கண்ண னெனும்பெய ருந்தீபற 
கண்டன னாகுமென்றுத்தீபற. (௬௧) 


அன்பிற்‌ சிறக்கு மவனுக்‌ கரனன்று 
தன்பக்க லாழிதம்‌ துந்திபற 
தானருள்‌ செய்தானென்‌ றுந்தீபற. (௬௨) 


மாலய னாதி பசுக்கள்‌ கடவுளர்‌ 
போலிருப்‌ பாரவ ரும்தீபற 
போற்றும்‌ பதியாகா ருந்தீபற. (௬௯) 


வியாச நுத்திரபாடியங்களுள்‌ ஸ்ரீ கண்டர்‌ பாடியமே 
பொருந்தும்‌ உரையெனல்‌. 


வியாத னுரைத்த மிகுசூத்தி ரப்பொருள்‌ 
பேதம்‌ படப்பல ருந்தீபற 
பேசினர்‌ வேறுவே அுந்தீபற, (௬௪) 


சங்கரர்‌ ஆகந்ததீர்த்கர்‌ உடையவர்‌ 
தங்க ளுரைமமக்‌ கும்தீபற 
சழக்குரை யாகுமென்‌ அுந்தீபற. (௬௫) 


சீகண்ட தேசிகர்‌ ஈன்கருள்‌ செய்யுரை 
யேகண்‌ டுணர்வாமென்‌ அக்திபற 
ஏத்துமா பாடிய முந்தீபற (௬௬) 


௨௰ சத்தாத்தவுத்தியார்‌ 
வழிபடு தெய்வ வணக்கம்‌ 


ஆச்சா புரத்தி லனந்த முயிர்க்கன்்‌ அ 
பேச்சோ டுளக்தவி ருந்தீபற 
. பேரின்பம்‌ வந்ததென்‌ அத்திபற. (௬௭) 


இன்பம்‌ தரவல்ல ஈசன்‌ திருஞான 
சம்பந்த ஈரதனென்‌ அுக்திபற 
தன்னிக ரில்லானென்‌ அம்திபற, (௬௮) 


சிவசின்னங்களின்‌ பெருமையும்‌ அணியுமாறும்‌ 


நீறு புனைக்து நிமல னடிக்கன்பு 

மீறு மவர்தமக்‌ குக்தீபற 

மேல்வீடு வந்ததென்‌ அக்தீபற. (௬௯) 
பூதியி லாமதி கேடர்‌ முகாலோப. 

திக ளாகாவென்‌ மும்திபற 

அஞ்சுவர்‌ மேலோரென்‌ றுந்தீபற. (௪௦) 


கண்டிகை பூண்டு கவின்செயு மன்பர்க்குத்‌ 
தொண்டுசெய்‌ வாமுவம்‌ துந்திபற 

சுருதிக்‌ கசையவென்‌ றுந்தீபற, |. (க): 
வேதத்திற்‌ கண்டிகை பூதியல்லால்‌ வேறு. 


போதிப்ப தில்லையென்‌ றுக்‌ தபற: 
போற்றுவர்‌ மேலோரென்‌ அுத்திபற, (௨) 


சித்தாந்தவுந்தியார்‌ ௨௧ 


ஞானாங்க மாவது பூதியென்‌ றேமறை 
தானாங்‌ குணர்த்துமென்‌ றுந்தீபற 
சம்பந்தர்‌ தந்தகென்‌ அுந்திபற. (௪௩) 


எம்பந்தம்‌ நீங்க எழும்தருள்‌ காரணர்‌ 
சம்பந்த காதரென்‌ றுந்தீபற 
சமயத்‌ தலைவரென்‌ றுந்தீபற, ' (௭௪) 


அன்னவர்‌ பூதி அணிவதற்‌ கரகமஞ்‌. 
சொன்ன முறைதேெரிம்‌ துந்தீபற 
சொல்லி விரிக்காரென்‌ அுந்தீபற, (௭௫) 


வேதிய ரென்னும்‌ பெயர்மாத்‌ திரம்பெற்று 
நீதி முறைதப்பி யும்தபற . 
நீறிடு வார்டில ருக்தீபற. , (௪௬) 


உலக்கையிற்‌ பூணென்‌ ரொளிரு மவர்கரத்‌ 
திலக்கமில்‌ ரேகைக ளுந்தீபற 
இடத்தெரி யாமனீ றுந்தீபற. உ (என) 


சைவாகமப்‌ பிராமாணியற்‌ 
ஆகமக்‌ தன்‌ றி அணியும்‌ விதி£ீறு 


யோகிகள்‌ காணாரென்‌ அம்தீபற 
ஊதித்‌ தறிவாமென்‌ அம்தீபற. (௮) 


௨௨ சித்தாத்தவுத்தியார்‌ 


ஆகமல்‌ கைவிட்ட பாதகர்‌ வேதத்தைப்‌ 
போகவிட்‌ டார்மறம்‌ துந்தீபற 
பொய்வேடக்‌ காரரென்‌ றுந்தீபற. (௪௯) 


வேதம்‌ பசுவதன்‌ பாலுய ராகமம்‌ 
ஆத லறிச்தில ருக்தீபற 
அஞ்ஞான பம்தரென்‌ அம்தீபற. (௮௦): 


ஆகமம்‌ வேண்டாத பாவிகள்‌ கோயிலிற் 
போகலொட்‌ டோமினி யுக்தீபற 
புகல்வாம்‌ விதியெடுத்‌ அுந்தீபற, (அக) 


அங்குலங்‌ கண்டணி யும்விதி ராகம்‌ 
அங்கப்‌ படியுரைத்‌ தக்தீபற 
அருளு மறிவாமென்‌ றுந்தீபற. (௮௨) 


வேதிய னாவான்‌ விபூதியைப்‌ போற்றானேல்‌ 
சாதிப்‌ பறையனென்‌ அுந்திபற 
சாதித்‌ துரைப்பாமென்‌ அந்தீபற, (௮௩) 


சிவபிரானே காயத்திரிக்கு உரிப்பெரருள்‌ 
பர்க்க பதத்தொளி யாவான்‌ இிவனெனும்‌ 


தர்க்க மிசைப்பாமென்‌ றுந்தீபற 
சாத்திரங்‌ காட்டியென்‌ றுந்தீபற. (௮௪) 


சித்தாந்தவுந்தியார்‌ ௨௩. 
காயத்‌ திரிப்பொருள்‌ கண்ணுத லென்கைகன்‌ 
காயத்‌ தெரியுமென்‌ அமந்தீபற 
அருமறை கூறுமென்‌ றுந்தீபற. (௮௫) 


சிவபிரான்‌ பிரணவ வாச்சியர்‌ 


அகரத்‌ துயர்பொரு ளங்கண ரென்றுநாம்‌ 
பகரத்‌ துணிம்தாமென்‌ றுந்தீபற 
பழமறை சொற்படி யுந்தீபற (௮௪) 


ஓதும்‌ பிரணவக்‌ துட்பொருள்‌ மாதுமை 
காதல னாகுமென்‌ அந்தீபற 
கங்கைம ணாளனென்‌ அந்தீபற (௮௭) 


சிவபூசையின்‌ இன்றியமையாமை 
சிவலிங்க பூசைசெய்‌ தன்றி யொருவரும்‌ 


பவமிங்கு மாயாரென்‌ அந்தீபற 
பத்தி நெறிவதிற்‌ தந்தீபற. (92) 


பூசையில்‌ லார்மல போசனஞ்‌ செய்வரென்‌ 
றேசுமன்‌ றேமறை யும்தீபற 
இயற்றுவர்‌ மேலோரென்‌ அம்தீபற, (௮௯) 


இந்திரன்‌ செய்பூசை நீலலிங்‌ கத்திலென்‌ 


அந்தி யுரைப்பாமென்‌ அம்தீபற 
உரைமறை யென்னுண ருக்தீபற, (௯௦ 


௨௪ சிதீதாந்தவுந்தியார்‌ 


பங்கயன்‌ பூசை படிகலிங்‌ கத்திலென்‌ 
றிங்கிசைப்‌ பாமுணர்க்‌ துந்திபற 
இயம்பு மெசுர்மறை யும்தீபற. (௯௧) 


மாலவன்‌ பூசை மரகத லிங்கக்திற்‌ 
சாலுமீ தண்மையென்‌ அமந்தீபற 
சதுர்மறை கூறுமென்‌ றுந்தீபற. (௯௨ 


சிவசின்னமல்லாதன அவைதிகமும்‌ சாபப்பயலும்‌ எனல்‌ 


மண்குழைத்‌ திட்டார்‌ மறையிழம்‌ திட்டாரென்‌ 
றெண்குணத்‌ தாமெமக்‌ குக்திபற 
எண்குணம்‌ வாய்க்குமென்‌ அம்தீபற. (௯௩) 


சூடுண்ட தேகம்‌ தொடிற்படிச்‌ தேகங்கை 
யாடுவர்‌ மேலோரென்‌ அுத்திபற 
அப்பவ நீங்கவென்‌ அம்தீபற, (௯௪) 


கெளதம ரிட்டபெ ருஞ்சாபத்‌ இன்வலிக்‌ 

கெளடத மில்லையென்‌ அுகத்தீபற 

அழிவரம்‌ தோபவக்‌ துந்தீபற. (௯௫) 
சிவனடிப்பத்தியே உயிர்க்கு உறுதி 


ஏகம்பம்‌ பேணி இருந்தவர்‌ ஆணவ 
மோகம்‌ பறித்தாசென்‌ றுந்தீபற 
முத்திகை கூடுமென்‌ அம்தீபற. (௯௬) 


சித்தாந்தவுந்தியார்‌ ௩௫ 


த்திச்‌ சிவனருள்‌ பெற்றத னைமக்‌ | 5 

ற்ற பெரும்பய னுந்தீபற ய்‌ 

ரைப்பரி தாமுணர்ம்‌ துந்தபற. ' (௯௭) 

ன்னவன்‌ பொன்னடிக்‌ கன்புசெ லுத்தினங்‌ 

ன்மங்‌ கழலுமென்‌ அம்தீபற ந தல்லி 

2. க மற்றாமென்‌ அந்தீபற. ' (௯௮) 

பாசவீடுறின்‌ சிவப்பேறு எய்தும்‌ எனல்‌ 

ற்பிதம்‌ யாவுங்‌ கழலக்கா லாலுதை : 

ற்புதனேகதியும்தீபற 

வனென்‌ றேமகதிழ்ச்‌ துந்திப்ற ்‌. (௧௧௯) 
மகாவாக்கிய பாவனையால்‌ வாசலமலங்‌ கழலும்‌ 

்‌/ருமொழி சொன்ன வுளவறி வார்தம்‌ 

ருமையு மாயுமென்‌ அுந்தீபற 

ன்றும்‌ பெரியரென்‌ றுந்தீபற. (ரர) 

திருவள்ளுவர்‌ முதலிய செந்தமிழாசிரியர்‌ வாழ்த்து 

சய்தற்‌ கரியன செய்வார்‌ பெரியரென்‌ 

ய்தற்‌ குரைத்தாரென்‌ அுக்தீபற 

ர்பில்பே ராளரென்‌ அுந்திபற. (ரக) 

த்திரு வாக்கை அநுதினஞ்‌ இந்திப்பார்‌ 

த்திக்‌ குரியரென்‌ அுத்தீபற 

ம்முதல்‌ கண்டாரென்‌ றுந்தீபற. (7௨) 


௨௬ சித்தரந்தவுத்தியார்‌ 


பற்றுக பற்றற்று னென்னும்‌ பழமொழிப்‌ 
பற்றொென்று மேபோது முக்திபற 


பறக்கு மவித்தையென்‌ அுக்தீபற. (1 
வேண்டுங்கால்‌ வேண்டும்‌ பிறவாமை யென்‌ 
வாண்டகைக்‌ கன்புசெய்‌ தந்தீபற [ 
அற்றும்‌ பவவினை யும்தீபற, (1 


- திருவிசைப்‌ பாவிசைக்‌ தார்முத னம்மவர்‌ 
தருமருள்‌ பெற்றாமென்‌ அத்தீப 0) 
தன்னிய ரானோமென்‌ அுச்தீபற. (8 


கண்ணன்‌ முடிமிசைக்‌ கால்வைத்த தேசிக, 
எண்ணுமெம்‌ தெய்வமென்‌ அஅந்தீபற 
இன்னருள்‌ செய்தாரென்‌ ஹுக்தீபற, (1 


தொண்டர்பு ராணம்‌ துகளறச்‌ செய்தவர்‌ 
தொண்டர்தம்‌ கொண்டுசெய்‌ துந்தீபற 
தொல்வினை தீர்ப்பாமென்‌ றுக்தபற. (0 


ஆரியர்‌ நால்வர்‌ பதமலர்‌ வாழி நல்‌ 
லாரியம்‌ வாழியென்‌ றுந்தீபற 
அருந்தமிழ்‌ வாழியென்‌ அுக்தீபற. (1 


சித்தாந்தவுந் தயார்‌ முற்றும்‌ 
இருச்சிற்றம்பலம்‌. 


Des eT 


ப ரூல்‌ 0) மே ஷூ. ஆ நட 82 ௩. 


உ 
- 
லயா 
இருச்சிற்றம்பலம 


மெய்கண்ட காதன்‌ விரைகரல்‌ வெல்க 


கரஞ்சிபூரம்‌ 


மெய்கண்டார்‌ கழக வெளியீடுகள்‌ 


இருமுறை சாத்திரங்கள்‌ 
தலைமை உரையின்மேல்குறிப்பு 
இருஞானசம்பந்கர்‌ இருகாட்‌ சிறப்பு 
காஞ்சிப்புராணம்‌ 

A ப்‌ கனத 
இருக்தொண்டர்‌ இரு௩ட்ச,த்திரம்‌ 
ஆண்டுவிழாக்‌ தலைமைப்பேருரை 
மெய்கண்டார்‌ இருவுருவப்படம்‌ 
தஇருக்குரங்சணின்முட்டத்‌ தேவாரம்‌ 
இருவோகத்தார்தி தேவாரம்‌ 
இருமாகறல்‌ தேவாரம்‌ 
இருப்பள்ளியெழுச்‌சி இருவெம்பாவை 
சைவசந்தாசைரியர்‌ புராணம்‌ 


~i 
& 


77 Poor fi on 


அண DPC பகு 


ஞூ 


பத.க9 272 மை ௩௩௪௮4.,ப 
எப்‌ ர றக்‌ கழ ௨௮ ஐ 


தட nn பயா ன ட அடாணா ப்‌ ன 
அதித னர்‌ கர்‌ 
ருப்பனங்காட்டோ்த தேவாரம்‌ 
14 பாராயண த்‌ இருமுறை திரட்டு 
16 இருநெறிக்காரைக்காட்டுத்‌ தேவாரம்‌ 
16 ெவெஞானபோதம்‌ 
17 கச்சியேகம்பர்‌ ஆனம்‌ தக்களிப்பு 
19 இருக்கச்சிமேற்றளித்‌ தேவாரம்‌ 


19 இருவோணகாம்தன்றளித்‌ தேவாரம்‌ 
20 இருமாற்பேற்றுக்‌ தேவாரம்‌ 
21 இருத்திலதைப்பதிக்‌ தேவாரம்‌ 


22 சேக்கிழார்‌ தோத்திர. இரட்டு 

23 வரகித்இவிகாயகர்‌ பதிகம்‌ 

24 இறாக்கச்குர்‌ இருவிடைச்சர,த்‌ தேவாரம்‌ 

25 இறாக்கமுக்குன்ற,ச்‌ தேவாரம்‌ [ 

26 இருக்கச்சியனேகதங்காவகக்‌ தேவாரம்‌ 

27 இருப்பாசூர்‌, இருவெண்பாக்‌ கத்‌ தேவாரம்‌ 

28 இருக்காளதீஇக்‌ தேவாரம்‌ 
9 பாராயணச்‌ சிவஞானபோதம்‌ 

9 எகாம்பரராதர்‌ தோத்திரம்‌ 

1 இருநீற்றுப்‌ பதிகம்‌ 6 

2 இருமண நூல்‌ 

22 இருஷூறல்‌ தக்கோலம்‌ தேவாரம்‌ 

44 கூவம்‌, இலம்பையங்கோட்டூர்‌த்‌ தேவாரம்‌ 

96 உண்மைநெறி விளக்க ஆசாய்ச்சியுரை 

36 இருவாலங்காட்டுத்‌ தேவாரம்‌ 

27 கிவநெறிவளர்ச்சி 

38 இருவல்லத்‌ தேவர்ரம்‌ i 4 

99 இருவரசிலி, இருஇரும்பைமாகாள த்‌ பட்‌ 

40 இருவக்கரைச்‌ தேவாரம்‌ 

41 . எத்தாந்தவும்‌ தயார்‌. ல்‌ 


சைவமும்‌ கமிழும்‌ தழைத்‌ தினி கோங்குக. 


பத்மா பிரஸ்‌, காஞ்சிபுரம்‌. ்‌ 


